தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 3 .20 காசு . 


நாடு 


உட்பப்ட் 


இம் 


தடாகம் Sal 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


எலும் 


யே வெல் 


எண் 37 ] 


சென்னை, புதன்கிழமை , செப்டம்பர் 19, 2012 
புரட்டாசி 3, திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 30 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 
பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 7/ 2012 . 
1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) ஆம் கூறின்படி வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச்சட்டத்தை இப்போது இதன் மூலம் 
பிறப்பிக்கின்றார் : 


1 . (1 ) இந்த அவசரச் சட்டம் , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் குறு 

தொடக்கமும் . 
சட்டப் பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் என வழங்கப்பெறும் . 


( 2 ) இது உடனடியாக நடைமுைைறக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

43/1997 . 


2 . 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 
சட்டத்தின் 12 - ஆம் பிரிவில் , ( 3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் , 
" அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் 
என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


12 - ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


2012 ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 30 ஆம் நாள் . 


கோ . ரோசையா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


DTP - IV -2 ( T )(37 ) - 1 


[ 11 | 


[ 1 ] 


விளக்கவுரை 


தற்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் 
பதவியை வகிப்பதற்கான பெரும் அளவு வயது வரம்பானது அறுபத்தைந்து ஆகும் . 
இம்மாநிலத்தில் கல்வியாளர்கள் பெறும் அறிவும் அனுபவமும் சட்டக்கல்வியை வளம்பெறச் 
செய்வதற்காகப் பயன்படுத்துவதற்கு இயல்விக்கும் வகையில் துணைவேந்தரின் ஓய்வு பெறும் 
வயதினை உயர்த்துவதற்குக் கருதப்பட்டுள்ளது . அதற்கிணங்கிய வகையில் அரசானது 
துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதினை, 2009 ஆம் ஆண்டு மையப் பல்கலைக்கழகங்கள் 
சட்டத்தின்படி ( மையச் சட்டம் 25 /2009) உள்ளவாறான துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதிற்கு 
இணையாக அமையும் வகையில் அறுபத்தைந்து வயதிலிருந்து எழுபது வயதாக 
உயர்த்துவதற்காக , மேற்சொன்ன 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் 
பல்கலைக்கழகச் சட்டத்தை ( தமிழ்நாடு சட்டம் 43/ 1997 ) திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இந்த அவசரச்சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 30 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 
பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 


2012 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் . 8/ 2012 . 
ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசியச் சட்டப் பள்ளி சட்டத்தை 

திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
இப்போது இதன் மூலம் பிறப்பிக்கின்றார் : 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


தமிழ்நாடு சட்டம் 

9 / 2012 . 


1 . (1) இந்த அவசரச் சட்டம் , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசியச் சட்டப் பள்ளி 
(திருத்த ) அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

(2) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசியச் சட்டப் பள்ளி சட்டத்தின் 11 ஆம் 
பிரிவில் , (3 ) ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் வரம்புரையில் , " அறுபத்தைந்து ஆண்டுகள் " 
எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


11 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


2012 ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 30 ஆம் நாள் . 


கோ . ரோசையா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 


தற்போது தமிழ்நாடு தேசியச் சட்டப்பள்ளியின் துணைவேந்தர் பதவியை வகிப்பதற்கான 
பெரும் அளவு வயது வரம்பானது அறுபத்தைந்து ஆகும் . இம்மாநிலத்தில் கல்வியாளர்கள் 
பெறும் அறிவும் அனுபவமும் சட்டக்கல்வியை வளம்பெறச் செய்வதற்காகப் 
பயன்படுத்தப்படுவதற்கு இயல்விக்கும் வகையில் துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதினை 
உயர்த்துவதற்குக் கருதப்பட்டுள்ளது . அதற்கிணங்கிய வகையில் அரசானது 
துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதினை, 2009 ஆம் ஆண்டு மையப் பல்கலைக்கழகங்கள் 
சட்டத்தின்படி ( மையச் சட்டம் 25/ 2009 ) உள்ளவாறான துணைவேந்தரின் ஓய்வு பெறும் 
வயதிற்கு இணையாக அமையும் வகையில் அறுபத்தைந்து வயதிலிருந்து எழுபது வயதாக 
உயர்த்துவதற்காக , 2012 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசியச் சட்டப்பள்ளி சட்டத்தைத் 
( தமிழ்நாடு சட்டம் 9/2012 ) திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 

2 . இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 30 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 

பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் . 9/ 2012 . 


தமிழ் 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின 
அறிவியல் பல்கலைக்கழகச் சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதோர் 
அவசரச் சட்டம் . 


பல் 


அவசரச் 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் ( 1) - ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
இப்போது இதன் மூலம் பிறப்பிக்கின்றார் . - 

1 . (1) இந்த அவசரச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் குறுந்தலைப்பும் 
மற்றும் விலங்கின அறிவியல் பல்கலைக்கழக (இரண்டாம் திருத்த ) அவசரச் சட்டம் என தொடக்கமும் . 
வழங்கப்பெறும் . 


தமிழ்நாடு சட்டம் 

42 / 1989 . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியல் 11 - ஆம் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவில் , ( 3) - ஆம் உட்பிரிவிற்கான மூன்றாம் 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
வரம்புரையில் , " அறுபத்தைந்து ஆண்டுகள் எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , “ எழுபது 
ஆண்டுகள் என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் 


2012 ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 30 ஆம் நாள் . 


கோ . ரோசையா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 


1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியல் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின்படி (தமிழ்நாடு சட்டம் 42 /1989 ) பல்கலைக்கழகத்தின் 
துணைவேந்தரானவர் , அறுபத்தைந்து வயது வரையில் பதவி வகித்தல் வேண்டும் . தற்போது 
அரசானது துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதினை, கல்வியாளர்கள் பெறும் அறிவானது 
கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கின அறிவியலில் கல்வியை வளம்பெறச் செய்வதற்காகப் 
பயன்படுத்தப்படுவதற்கு இயல்விக்கும் வகையில் , 2009 - ஆம் ஆண்டு மையப் 
பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ( மையச் சட்டம் 25 / 2009 ) உள்ளவாறான துணைவேந்தரின் 
ஓய்வு பெறும் வயதிற்கு இணையாக அமையும்வகையில் , அறுபத்தைந்து வயதிலிருந்து 
எழுபது வயதாக உயர்த்தும் பொருட்டு , மேற்சொன்ன 42/ 1989 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு 
சட்டத்தைத் திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இந்த அவசரச்சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


2012 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 31 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 
பின்வரும் அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் . 10/ 2012 . 


2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தை 

திருத்துவதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


இம்மாநிலச் சட்டமன்றப் பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1)- ஆம் கூறின்படி வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை இப்போது இதன் 
மூலம் பிறப்பிக்கின்றார் . -- 


1 . (1 ) இந்த அவசரச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழக குறுந்தலைப்பும் 
(திருத்த ) அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


தமிழ்நாடு சட்டம் 

21/2012 . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . (இதன்பின்பு ) இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான 2012 - ஆம் 11 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவில் , (3) - ஆம் 

பிரிவிற்கான 
உட்பிரிவில் வரம்புரைக்குப் பின்பு , பின்வரும் வரம்புரையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 
அதாவது : 

" இரண்டாம் வரம்புரை : மேலும் , துணைவேந்தராக நியமிக்கப்படும் நபர் ஒருவர் 
அவரது பதவிக்காலத்தின் போது எழுபது வயதினை நிறைவெய்துவாரானால் , தனது 
பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெறுதல் வேண்டும் . 

3 . முதன்மைச் சட்டத்தின் 49 - ஆம் பிரிவிற்கான வரம்புரையில் , " அறுபத்தைந்து 49 - ஆம் 
ஆண்டுகள் " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக , " எழுபது ஆண்டுகள் என்னும் 

பிரிவிற்கான 

திருத்தம். 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


2012 ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 31 ஆம் நாள் . 


கோ . ரோசையா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 


2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகச் சட்டத்தில் (தமிழ்நாடு 
சட்டம் 21/2012), துணைவேந்தரின் பதவியை வகிப்பதற்கான பெரும் அளவு வயது வரம்பைக் 
குறித்துரைக்கின்ற வகைமுறை எதுவும் இல்லை . இம்மாநிலத்தல் மீன்வள அறிவியலில் 
கற்பதையும் ஆராய்ச்சியைத் தொடர்வதையும் மேம்படுத்துவதற்காகப் பயன்படுத்தப்படுவதற்கு 
இயல்விக்கும் வகையில் துணைவேந்தரின் ஓய்வுபெறும் வயதினை , 2009 - ஆம் ஆண்டு 
மையப் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ( மையச் சட்டம் 25 / 2009 ) உள்ளவாறான 
துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதிற்கு இணையாகக் குறித்துரைப்பதற்கு கருதப்பட்டுள்ளது . 
அதற்கிணங்கிய வகையில் அரசானது , முதல் துணைவேந்தர் உள்ளடங்கலாக 
துணைவேந்தரின் ஓய்வு பெறும் வயதை எழுபது வயதாகக் குறித்துரைப்பதற்கு , மேற்சொன்ன 
21/2012 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தைத் திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


